தமிழ்நாடு அரசு 

2017 


[ Regd . No . TNICCN/ 467 / 2012 - 14 . 
[ R . Dis . No . 197 / 2009 . 
[விலை : ரூ . 1.60 காசு 


பக 


தமிழ்நாடு அரசிதழ் 


THE 


ஆணையின்படி வெளியிடப்பட்டது . 


வாய்யை 


பமையே 


" வெல்லும் 


எண் 38 ] 


சென்னை , புதன்கிழமை , செப்டம்பர் 20 , 2017 
புரட்டாசி 4 , ஹேவிளம்பி , திருவள்ளுவர் ஆண்டு- 2048 


பகுதி II - பிரிவு 2 இன் இணைப்பு 
அரசாங்க அறிவிப்புகளின் தமிழ் மொழிபெயர்ப்புகள் 


வன 


சுற்றுச்சூழல் மற்றும் வனங்கள் துறை 

அறிவிக்கை 
[ அரசாணை ( 2D ) எண் 28 , சுற்றுச்சூழல் மற்றும் வனங்கள் (FR -5)த் துறை, 21 ஜூலை 2017.] 
1972 - ஆம் ஆண்டு வனவிலங்குகள் ( பாதுகாப்பு ) சட்டத்தின் (மத்தியச் சட்டம் 53/ 1972 ) 4 (1) ஆம் பிரிவைச் சேர்ந்த ( bb ) 
பகுதியில் வழங்கப்பட்டுள்ள அதிகாரங்களைக் கொண்டு தமிழ்நாட்டு ஆளுநர் அவர்கள் கீழ்காணும் அட்டவணையின் நெடும்பத்தி 
( 4 ) இல் குறிப்பிடப்பட்டுள்ள மாவட்டங்களில் அடங்கியுள்ள நெடும்பத்தி ( 3) இல் குறிப்பிடப்பட்டுள்ள மண்டலங்களுக்கான மதிப்புறு 
வனஉயிரினக் காப்பாளர்களாக நெடும்பத்தி ( 2) இல் குறிப்பிடப்பட்டுள்ள நபர்களை மேற்சொன்ன சட்டத்தின் செயல்நோக்கத்திற்காக 
21 - 07 - 2017 ஆம் நாளிலிருந்து ஒரு ஆண்டு கால அளவிற்கு இதனால் நியமனம் செய்கிறார்: 
தொ . எண் பெயர் மற்றும் முகவரி 

மண்டலத்தின் பெயர் மாவட்டத்தை உள்ளடக்கிய 
திரு/திருமதி 

மண்டலங்கள் 


(4 ) 


சென்னை 


K . V . R .K . திருநாரணன் , 
G3 , கிரிஷ்வியூ அபார்ட்மெண்ட்ஸ் , 45A , 
வால்மீகி தெரு , கிழக்கு தாம்பரம் 
600 059 . 


1 . சென்னை 
2 . திருவள்ளூர் 


1 . காஞ்சிபுரம் 


Dr. S . தப்ரெய்ஜ் அஸ்லம் , 
எண் . 162 , திருவள்ளுவர் சாலை , 
திருவான்மியூர் , சென்னை - 600 041 . 


அறிஞர் அண்ணா 
உயிரியல் பூங்கா 


வேலூர் 


1 . வேலூர் 


S . ரமேஷ்குமார் ஜெயின் , 
எண் . 3 , முதல் தளம் , 
புதிய நகர மருத்துவமனைச் சாலை , 
கலசபாளையம் , வேலூர் - 632 001 . 


1 . திருவண்ணாமலை 


V . அருண் , 
தி பாரஸ்ட் வே 
C /o . அருணகிரி குழந்தைகள் பூங்கா, 
செங்கம் சாலை , 
திருவண்ணாமலை - 606 603 . 


DTP -II - 2 - ( 38 ) (T Sup ) - 1 


[ 1] 


[ 1 ] 


தொ . எண் 


மண்டலத்தின் பெயர் 


பெயர் மற்றும் முகவரி 

திரு/திருமதி 


மாவட்டத்தை உள்ளடக்கிய 

மண்டலங்கள் 


( 2) 


( 3 ) 


தருமபுரி 


சஞ்சீவ் குமார் S . R . 
எண் . 114 , சுவர்ண பூமி , 
மதிகிரி அஞ்சல் , 
கிருஷ்ண கிரி - 635 110 . 


1 . தருமபுரி 
2 . கிருஷ்ணகிரி 


சேலம் 


1 . சேலம் 
2 . நாமக்கல் 


S . சரவணன் , 
எண் 7 / 3 , உடையப்பா காலனி , 
சேரி சாலை , 
சேலம் - 636 007 . 


திருச்சி 


Dr . K . தியாகேசன் , 
முதல்வர் AVC கல்லூரி, 
மன்னம்பந்தல் , 
மயிலாடுதுறை - 609 305 . 


1 . நாகப்பட்டினம் 
2 . தஞ்சாவூர் 
3 . திருவாரூர் 
4 . புதுக்கோட்டை 


Dr. A . ரெல்டன் , 
எண் 2 , சர்ச் காலனி , 
புதூர் , 
திருச்சி - 620 017 . 


1 . திருச்சி 
2 . பெரம்பலூர் 
3 . அரியலூர் 


விழுப்புரம் 


1 . விழுப்புரம் 
2 . கடலூர் 


D . சரவணன் , 
ஆரண்யா காடுகள் மற்றும் காப்பகம் , 
ஆரோவில் , புதுரை அஞ்சல் , வானூர் 
வட்டம் , விழுப்புரம் - 605 101 . 


திண்டுக்கல் 


1 . திண்டுக்கல் 
2 . கரூர் 


ராஜகோபால் துரை ராஜா , “ நட்செல் , 
(புதுக்கோட்டை இல்லம் ) , 
கான்வெண்ட் சாலை , 
கொடைக்கானல் - 624 101 . 


மதுரை 


1 . மதுரை 
2 . தேனி 


Dr . CP . ராஜ்குமார் , 
நலம் மருத்துவமனை , 
ஏரிச் சாலை , 
ஸ்ரீ ராம் நகர் , 
தேனி - 625 531 . 


விருதுநகர் 


1 . விருதுநகர் 
2 . சிவகங்கை 


S . S . ராமசுப்ரமணிய ராஜா 
த / பெ . S . N . R . ஸ்ரீரெங்க ராஜா , 
1029 , காட்டன் மார்க்கெட் , 
ராஜபாளையம் - 626 117 . 


1 . இராமநாதபுரம் 


J .K . பேட்டர்சன் எட்வர்ட் , 
எண் . 44 , 
கடற்கரைச் சாலை , 
தூத்துக்குடி - 628 001 . 


திருநெல்வேலி 


1 . தூத்துக்குடி 


J . K . பேட்டர்சன் எட்வர்ட் , 
எண் . 44 , 
கடற்கரைச் சாலை , 
தூத்துக்குடி - 628 001 . 


1 . கன்னியாகுமரி 


Dr . A . D . ஷோபனா ராஜ் , 
“ ஜாய்ஸ் வில்லா , 
12 - A , சகாய தெரு , 
நாகர்கோவில் - 629 001 . 


தொ . எண் 


மண்டலத்தின் பெயர் 


பெயர் மற்றும் முகவரி 

திரு திருமதி 


மாவட்டத்தை உள்ளடக்கிய 

மண்டலங்கள் 


( 4 ) 


1 . திருநெல்வேலி 


Dr . ஆல்பர்ட் ராஜேந்திரன் , 
38 B - 1 , 7வது தெரு , 
பெருமாள்புரம் , 
திருநெல்வேலி - 627 007 . 


Dr . ஆல்பர்ட் ராஜேந்திரன் , 
38 B - 1 , 7வது தெரு , 
பெருமாள்புரம் , 
திருநெல்வேலி - 627 007 . 


களக்காடு 
முண்டந்துறை 
புலிகள் காப்பகம் 


1 . களக்காடு 

முண்டந்துறை புலிகள் 
காப்பகம் 


1 . ஈரோடு 


பேரா P . கந்தசாமி , 
கிரீன்வுட் , 
31/365 , வித்யா நகர் , 
திண்டல் அஞ்சல் , 
ஈரோடு - 638 009. 


சத்தியமங்கலம் 
புலிகள் காப்பகம் 


ஆனைமலை 
புலிகள் காப்பகம் 


1 . திருப்பூர் 
2 . ஆனைமலை புலிகள் 

காப்பகம் 


திருமதி நந்தினி ரவீந்திரன் , 
வேங்கட நிலையம் , எண் 133 , 
பழனி சாலை , 
SV மில்ஸ் அஞ்சல் , 
உடுமலைப்பேட்டை , 
திருப்பூர் - 642 128 . 


கோயம்புத்தூர் 


கோயம்புத்தூர் 


திரு . C . பத்ரசாமி , 
துணை வனப்பாதுகாவலர் ( ஓய்வு ) , 
எண் 4/ 3 , MMP லே - அவுட் , 
வெங்கடாசலபதி நகர் , 
குறிச்சி , 
கோயம்புத்தூர் - 641 024. 


நீலகிரி 


நீலகிரி 


திரு . N . சாதிக் அலி , 
ஜாம் ஜாம் மன்சில் , 
38 / 261 , வங்கிச் சாலை , 
ஊட்டி - 643 001 . 


திரு N . மோகன்ராஜ், 
எண் 158 , கிரீன் பீல்டு , 
உதகமண்ட லம் - 643 001 . 


முதுமலை புலிகள் காப்பகம் 
மற்றும் அதனைச் சார்ந்த 
சூழல் முக்கியத்துவம் 
வாய்ந்த மண்டலம் . 


MD . நசிமுத்தின் , 
அரசு முதன்மைச் செயலாளர் . 


(தமிழாக்கம் ) 


ந . அருள் , 

இயக்குநர் , 
தமிழ் வளர்ச்சி மற்றும் 
செய்தி ( மொழிபெயர்ப்பு) த் துறை . 


தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்புத் துறை 

அறிவிக்கை 
[ அரசாணை ( 2D ) எண் 12 , தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு ( J1 ) த் துறை , 9 மார்ச் 2017. ) 
1948ஆம் ஆண்டு குறைந்தளவு ஊதியங்கள் சட்டத்தின் ( மத்தியச் சட்டம் 11/1948 ) 5 ஆம் பிரிவைச் சேர்ந்த (2 ) உட்பிரிவு , 
3 ஆம் பிரிவைச் சேர்ந்த (1) உட்பிரிவின் (b ) பகுதி ஆகியவற்றில் வழங்கப்பட்டுள்ள அதிகாரங்களைக் கொண்டு , தமிழ்நாட்டு 
ஆளுநர் அவர்கள் , 17 - 08 - 2016 ஆம் நாளிட்ட தமிழ்நாடு அரசிதழின் பாகம் - || , பிரிவு 2இல் 495 - 496ஆம் பக்கங்களில் 
( ஆங்கிலத்தில் வெளியிடப்பட்ட தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்புத் துறையின் II (2 )/LE/565/ 2016 ஆம் எண் அறிவிக்கையில் 
பின்வரும் திருத்தத்தை இதனால் செய்கிறார் . 

திருத்தம் 
மேற்சொன்ன அறிவிக்கையில் "விளக்கம் என்ற தலைப்பில் , " (1 ) அகவிலைப்படி " என்ற துணைத் தலைப்பின் கீழ் , 
இனம் (i ) இல் “ 475 புள்ளிகளுக்கு மேல் உயரும் ஒவ்வொரு புள்ளிக்கும் என்ற சொற்றொடருக்கு பதிலாக “ 161 புள்ளிகளுக்கு 
மேல் உயரும் ஒவ்வொரு புள்ளிக்கும் " என்ற சொற்றொடர் அமைத்துக் கொள்ளப்பட வேண்டும் . 


P . அமுதா , 
அரசுச் செயலாளர் . 


( தமிழாக்கம் ) 


ந . அருள் , 

இயக்குநர் , 
தமிழ் வளர்ச்சி மற்றும் செய்தி 

( மொழிபெயர்ப்புத் துறை . 


தமிழ்நாடு அரசுக்காக சென்னை எழுதுபொருள் மற்றும் அச்சுத் துறை இயக்குநரால் 

அச்சிடப்பட்டு வெளியிடப்பட்டது . 


